GOVERNMENT OF TAMIL NADU 

2016 


(Regd . No . TN /CCN /467 / 2012 - 14 
[ R . Dis . No . 197 / 2009 . 
[ Price : Rs. 2 . 40 Paise . 


TOFT 


TAM 


ago 


TAMIL NADU 
GOVERNMENTGAZETTE 


99 DVRL 


ADU 


TRUTH 


SHALO 


ONE TRY 


RIUMPHS 


PUBLISHED BY AUTHORITY 


No . 71 


CHENNAI, WEDNESDAY, FEBRUARY 17 , 2016 
Maasi 5 , Manmadha, Thiruvalluvar Aandu - 2047 


Part VI— Section 3 (b ) 
Notifications issued by Quasi-Government bodies and Public Sector Undertakings. 


NOTIFICATIONS BY HEADS OF DEPARTMENTS , ETC . 


CONTENTS 


Pages. 


UNIVERSITY AUTHORITIES 


MANONMANIAM SUNDARANAR UNIVERSITY, TIRUNELVELI. 


Election to the Senate 


4 -5 


UNIVERSITY OF MADRAS 


Elections to the Syndicate , the Senate and the Standing Committee 

of the Academic Council By the Academic Council ... 


தமிழ்நாடு மின் தொடரமைப்புக் கழகம் 


பொது நிர்மாண வட்டம் மதுரை 


. 


. 


. 


6 -7 


DTP - V1-3 (b ) (7) 


[ 3 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part VI— Sec. 3(b ) 


UNIVERSITY AUTHORITIES 
MANONMANIAM SUNDARANAR UNIVERSITY , TIRUNELVELI 


Election to the Senate 


[Ref.No .MSU /R /M & E / SEN / ELEC /NOTIFN /2016 .) 
No. VI- 3 (b )/2 /2016 . 

It is hereby notified , by direction , that the Election of members to the SENATE from the following categories under 
Chapter 111 Section 19 (b ) Class Il -Other Members Sub -section (1), (2) & (3) of Manonmaniam Sundaranar University 
Act, 1990 will be held as detailed below : 


Sl. No. 


Name of the Electorate 


Returning Officer 


No. of persons 
to be elected 


( 1 ) 


( 4 ) 


(2 ) 
Teachers of affiliated Colleges 


1. 


One from each College 


Principals of the respective 
Colleges 
Registrar, Manonmaniam 
Sundaranar University . 


Secretaries of the College Committees 

One 
of the Private Colleges, as defined in 
the Tamil Nadu Private Colleges 
(Regulations) Act, 1976 within the 
University area 
Headmasters of completed Higher Secondary One from each revenue 
Schools recognised by the State Government. District within the 

University Area 


The Director of Secondary 
Education or a person authorised 
by the Director notbelow the rank 
of Chief Education Officer . 


1. The election will be held in accordance with rules and procedures for conduct of election to the University authorities 
in the Act and Statutes of this University . 


II. Nominations should be made in the prescribed form which may be obtained from the concerned Returning officer. 


Further, nomination papers shall be enclosed in an envelope superscripting the name of the Electorate , and sent 
by Registered Post (Acknowledgment due ), so as to be received by the Returning Officer- the Registrar, Manonmaniam 
Sundaranar University , Abishekapatti , Tirunelveli - 627 012 within the date and hour fixed or delivered either in person 
or by a messenger to the Returning Officer within the last date and hour fixed . Nomination papers that are not enclosed 
in an envelope superscripted and sent by Registered Post or are not delivered in person or by messenger as required 
above shall be declared invalid . 

III. An elector shall be eligible to subscribe either as a proposer or as a seconder in nomination papers, only 
as many times as there are vacancies but not more . 


IV . The following Programmeis fixed for the election : 


( 1) 


(2 ) 


( 3 ) 


1. 


ajo 


Date of issue of Election Notification . 
Date of commencement of Nomination 
Last day and hour for receipt of Nominations 
Scrutiny of Nominations 
Publication of list of valid Nominations 
Last day and hour by which the candidates may 
withdraw their candidature by notice in writing 


Wednesday, the 17th February 2016 
Wednesday, the 17th February 2016 
Thursday , the 25th February 2016 upto 3 .00 p .m . 
Thursday, the 25th February 2016 at 3. 15 p.m . 
Thursday, the 25th February 2016 at 4 .15 p .m . 
Thursday , the 3rd March 2016 upto 3.00 p .m . 


+ 


D 


o 


N 


Publication of the final list of valid Nominations 


Thursday , the 3rd March 2016 at 4 . 00 p .m . 


Feb . 17 , 2016 ) 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


8 . 


Friday , the 11th March 2016 


Last date of despatch of intimation papers to the 
electors if there is a poll . 


9. 


Day and hour of polling 


Wednesday , the 23rd March 2016 from 10 .00 a .m . to 3.00 p .m . 


10 . 


Wednesday, the 23rd March 2016 after 3.00 p .m . 


Day and hour of scrutiny , counting of votes 

and declaration of result . 


Tirunelveli-627 012 
11th February 2016 . 


DR . A . JOHN DE BRITTO , 

Registrar. 
Manonmaniam Sundaranar University . 


UNIVERSITY OF MADRAS 


Elections to the Syndicate , the Senate and the Standing Committee of the Academic Council 

By the Academic Council . 


[No. V. 1/AC Election /01-2016/064.] 


No . VI- 3 (b )/ 3 / 2016 . 


It is hereby notified that the election to [i] THE SYNDICATE , [i ] THE SENATE AND [iii ] THE STANDING COMMITTEE 
OF THE ACADEMIC COUNCIL will be held under Section 18[a ] - Other Members [2], Section 14(a ) - Other Members [2 ] 
and Section 24 [k ] of the Madras University Act, 1923 . 


[i] TO THE SYNDICATE - SECTION 18 [a ] - OTHER MEMBERS [2 ]. 


TWO MEMBERS to be elected by the Academic Council from among its members of one shall be teacher of affiliated 
colleges and one shall be a Teacher of Approved Colleges . 


The person getting elected will hold office as a member of the Syndicate for the residual period / full term 
(three years ) from the date of receipt of nomination / the withdrawal / the period of present member term to be ceased 
/ the date of election whichever is applicable for the election , as the case may be. 


[ii ] TO THE SENATE - SECTION 14 [a ] - OTHER MEMBERS [ 2 ] 


TWO MEMBERS to be elected by the Academic Council from among its members . 


[iii] TO THE STANDING COMMITTEE OF THE ACADEMIC COUNCIL [Section 24 [k ] 


ONE MEMBER shall be the Principal or Teacher of Affiliated Colleges. 


The newly elected members will hold office as a member of the Standing Committee of the Academic Council for 
the residual period from the date of election/ the date of withdrawal/ the date of election /the date of declaration of results 
whichever is applicable for the election . 


The above election will be conducted on the date of the meeting of the Academic Council scheduled to be held 
on SATURDAY, THE 27th February 2016 . 


University Buildings , 
Chepauk , Chennai - 600 005 
11th February 2016 . 


DR. P . DAVID JAWAHAR . 

Registrar. 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part VI— Sec. 3(b ) 


தமிழ்நாடு மின் தொடரமைப்புக் கழகம் 
பொது நிர்மாண வட்டம் மதுரை 

அறிக்கை 


(Lr.No. SE /GCC /MDU /AEE /MONI/F. PN /D . No. 2681/ 15 ) 


No . VI- 3( b )/4 / 2016 . 

இவ்வறிக்கை பொது மக்களின் நலன் கருதி 2003ஆம் ஆண்டின் மின்சார சட்டம் பிரிவு 185 - ன்கீழ் உட்பிரிவு (2)( a ) வின்படி 
ஏற்கெனவே தந்தி துறைக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்தின்படி மின்சாரத்தை கொண்டு செல்ல 2003 - ஆம் ஆண்டு மின்சார பிரிவு 
164 - ன்கீழ் வாரியத்திற்கு இந்திய மின்சார சட்டத்தின் கீழ் வழங்கியுள்ளது . 

தமிழ்நாடு மாநிலம் , மதுரை , திண்டுக்கல் , இராமநாதபுரம் , சிவகங்கை , தேனி , நாகர்கோவில் , திருநெல்வேலி , தூத்துக்குடி , 
விருதுநகர் மாவட்டங்களின் கூடுதல் மின்சுமையை நிறைவு செய்வதற்காக கீழ்கண்ட இடங்களில் புதிதாக துணை மின் நிலையம் 
அமைக்கவும் , அவற்றோடு சேர்ந்த மின்பாதைகளையும் 2014 - 2015ஆம் ஆண்டு மற்றும் வரும் 2015 - 2016 ஆண்டுகளில் நிறுவுவதற்கு 
தமிழ்நாடு மின்சார வாரியத்திடம் அனுமதி பெற்றும் உள்ளது . 
வ .எண் . துணை மின்நிலையம் மற்றும் மின்பாதை 

மின்பாதை 

மின்பாதை மொத்த 
நீளம் 

அழுத்தம் மதிப்பீடு 
கி . மீ . 

( லட்சத்தில்) 

( 5 ) 


( 2 ) 


1 . | 


6 .0 


601 . 68 


230 
கி . வோ . 


ஏற்கனவே உள்ள 230 கி . வோ . பசுமலை - அழகர்கோவில் 
இரட்டைச்சுற்று மின் கோபுரத்தில் இரட்டைச்சுற்று மின் 
பாதையில் இருந்து புதிதாக அமைக்கப்பட உள்ள 
சமயநல்லூர் 230 கி . வோ . துணை மின் நிலையத்திற்கு 
உள்வெளி மின் பாதை அமைத்தல் . 


23 . 00 


1408 .06 


110 
கி . வோ . 


2 . புதிதாக 110 கி . வோ . இரட்டைச்சுற்று மின் கோபுரத்தில் 

ஒற்றைச்சுற்று மின் பாதையினை ஏற்கனவே உள்ள 
திருப்பாலை 110 கி . வோ . துணை மின் நிலையத்தில் 
இருந்து புதிதாக அமைக்கவுள்ள சமயநல்லூர் 
230 கி . வோ . துணை மின் நிலையத்திற்கு மின்பாதை 
அமைத்தல் . 


0 .5 


230 
கி . வோ . 


10 . 00 


230 
கி . வோ . 


> 


2224 . 675 


16 . 00 


230 
கி . வோ . 


3.(i ) ஏற்கனவே உள்ள 230 கி . வோ . செக்கானூரணி - 

செம்பட்டி மின் பாதையில் கிண்ணிமங்கலம் 230 
கி . வோ . துணை மின் நிலையத்தில் இருந்து 
மின்கோபுரம் எண் 211 வரை புதிதாக 230 கி . வோ . 
இரட்டைச்சுற்று மின் கோபுரத்தில் ஒற்றைச் சுற்று 

மின்பாதை அமைத்தல் . 
3.(ii ) ஏற்கனவே உள்ள 230 கி . வோ . செக்கானூரணி - 

செம்பட்டி மின் பாதையில் மின்கோபுரம் எண் 153 - ல் 
இருந்து புதிதாக 230 கி . வோ . சமயநல்லூர் துணை 

மின் நிலையத்திற்கு மின் பாதை அமைத்தல் . 
3.(iii ) ஏற்கனவே உள்ள 230 கி . வோ . செக்கானூரணி - 

செம்பட்டி மின் பாதையில் மின் கோபுரம் எண் 212 - ல் 
இருந்து மின் கோபுரம் எண் 103 புதிதாக 230 கி . வோ . 
இரட்டைச்சுற்று மின் கோபுரத்தில் ஒற்றைச் சுற்று 

மின் பாதை அமைத்தல் . 
4 . புதிதாக இடையபட்டி 33/11 கி . வோ . துணை மின் 

நிலையம் அமைத்தல் . 
புதிதாக மூன்றடைப்பு 33/ 11 கி . வோ . துணை மின் 

நிலையம் அமைத்தல் . 
6 . புதிதாக பனையூர் 33 /11 கி . வோ . துணை மின் 

நிலையம் அமைத்தல் . 
7 . ஏற்கனவே உள்ள 110 கி . வோ . பசுமலை - அனுப்பங்குளம் 

இரட்டைச்சுற்று மின் கோபுரத்தில் இரட்டைச்சுற்று மின் 
பாதையிலிருந்து மல்லாங்கிணறு 110/11 கி . வோ . துணை 
மின் நிலையத்திற்கு உள்வெளி மின்பாதை அமைத்தல் . 


437 .84 


33/ 11 
கி . வோ . 


353. 21 


33/ 11 
கி . வோ . 


388. 66 


33/11 
கி . வோ . 


15 .00 


110 


1049 .55 


கி . வோ . 


Feb . 17 , 2016 ] | 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


வ .எண் . 


துணை மின்நிலையம் மற்றும் மின்பாதை 


மின்பாதை 


மின்பாதை 
அழுத்தம் 


நீளம் 


மொத்த 
மதிப்பீடு 
( லட்சத்தில் ) 


கி . மீ . 


( 2 ) 


(4 ) 


204 . 74 


8 . புதிதாக அறிமுகப்படுத்தப்படவுள்ள கரந்தனேரி 

110/ 33 கி . வோ . துணை மின் நிலையம் அமைத்தல் . 


110 / 33 
கி . வோ . 


8 . 0 


புதிதாக பாரப்பாடி 33 /11 கி . வோ . துணை மின் 

33/ 11 

390 .65 
நிலையம் அமைத்தல் . 

கி . வோ . 
10 . ஏற்கனவே உள்ள 110 கி . வோ . அனுப்பங்குளம் 

110 

559. 76 
இராஜபாளையம் இரட்டைச்சுற்று மின் கோபுரத்தில் 

கி . வோ . 
இரட்டைச்சுற்று மின் பாதையில் இருந்து புதிதாக 
அமைக்கவுள்ள சிவகாசி ESI 110/ 33 கி . வோ . 
துணை மின் நிலையத்திற்கு உள்வெளி 

மின்பாதை அமைத்தல் . 
11 . புதிதாக 110 கி . வோ . இரட்டைச்சுற்று மின் கோபுரத்தில் 

4 . 00 

110 

508 . 18 
ஒற்றைச் சுற்று மின் பாதை ஏற்கனவே உள்ள 

கி . வோ . 
சமயநல்லூர் 110 / 11 கி . வோ . துணை மின் 
நிலையத்தில் இருந்து சமயநல்லூர் இரயில்வே 
டிராக்ஷன் துணை மின் நிலையத்திற்கு 

மின்பாதை அமைத்தல் . 
மேற்குறிப்பிட்ட திட்டங்களில் உயர் அழுத்த மின்பாதை செல்லும் வழியில் ஏதேனும் முறையீடுகள் இருந்தால் , விருப்பம் 
உள்ளவர்கள் இவ்வறிக்கை வெளியிட்ட நாளிலிருந்து இரண்டு மாதத்திற்குள் கீழ்க்கையொப்பமிட்ட அதிகாரியிடம் 2003 - ம் ஆண்டின் 
மின்சாரம் சட்டப் பிரிவின்படி தெரிவிக்கவேண்டும் . 


மதுரை , 
2016 பிப்ரவரி 12 . 


என் . சசிதரன் , 
மேற்பார்வை பொறியாளர் 
பொது நிர்மாண வட்டம் , 


PRINTED AND PUBLISHED BY THE DIRECTOR OF STATIONERY AND PRINTING , CHENNAI 

ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


